தமிழ்நாடு அரசு 

2014 


[ Regd . No . TNICCN / 467 / 2012 -14. 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை: ரூ . 0 .80 காசு . 


டு 


தமிழ்நாடு அரசிதழ் 


- 


- 


- 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


பழையே 


வெல்லும் 


எண் 48 ] 


சென்னை , புதன்கிழமை, டிசம்பர் 17 , 2014 
மார்கழி 2 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045 


பகுதி III - பிரிவு 1 ( a ) இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கை 


[ அரசாணை ( 2D ) எண் 631 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (H1 ) த் துறை , 11 டிசம்பர் 2013.) 


1970 ஆம் ஆண்டு ஒப்பந்தத் தொழிலாளர் ( முறைப்படுத்தலும் நீக்குதலும் ) சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 37/1970) 35 ஆம் பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 1975 ஆம் ஆண்டு, தமிழ்நாடு ஒப்பந்த தொழிலாளர் (முறைப்படுத்தலும் நீக்குதலும் ) 
விதிகளில் வெளியிடக் கருதியுள்ள கீழ்க்காணும் திருத்தங்களின் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 35 ஆம் பிரிவைச் சேர்ந்த 
( 1 ) உட்பிரிவில் கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 


(2 ) இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவு முடிவடையும் 
நாளன்று அல்லது அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , அது தொடர்பாக , மேற்சொன்ன கால அளவான 
இரண்டு மாதங்கள் முடிவடைவதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற மறுப்புரை அல்லது கருத்துரை தமிழ்நாடு 
அரசால் பரிசீலிக்கப்படுமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அவற்றை , சென்னை 
600 006 - இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் மூலம் அரசு செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , 
தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவுத் திருத்தங்கள் 


மேற்சொன்ன விதிகளில் , 


(1) விதி 81 - A இல் " படிவம் 26 (இரு படிகளில் ), என்ற தொடருக்குப் பதிலாக “ படிவம் 30 (இரு படிகளில் ), என்ற தொடரினை 
அமைத்துக் கொள்ளவேண்டும் . 


(2 ) விதி 81- A இல் குறிப்பிடப்பட்டுள்ள படிவம் 26 நீக்கப்பட வேண்டும் ; 


( 3) படிவம் 29 - க்குப் பிறகு , பின்வரும் படிவம் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் , அதாவது : 


DTP - III -1(a )(T -Sup.) (48 ) 


[ 1 ] 


" படிவம் 30 

(81- A ஆம் விதியைக் காண்க ) 
- - இல் முடியும் அரையாண்டுக்கான தகவல் தொழில்நுட்ப மென்பொருள் நிறுவனங்கள் மற்றும் தகவல் 
தொழில்நுட்ப மென்பொருள் மேற்கொள்ளும் சேவைப்பணிகள் தற்சான்றளித்தல் 

1 . தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் அல்லது தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவைப்பணிகளின் முதன்மை வேலையளிப்பவரின் 
பெயர் மற்றும் முகவரி : 
2 . ஈடுபடுத்தப்பட்டுள்ள ஒப்பந்ததாரர்களின் எண்ணிக்கை : 

(a ) ஒப்பந்ததாரரின் பெயர் : 
( b ) முகவரி : 
( 3) பணிக்கமர்த்தப்பட்டுள்ள ஒப்பந்தத் தொழிலாளர் எண்ணிக்கை : 
( 4 ) ஒப்பந்தத் தொழிலாளர் அமர்த்தப்பட்டுள்ள பணியின் தன்மை : 
(5 ) மேற்சொன்ன சட்டத்தின் 7ஆம் பிரிவின் கீழ் பதிவுச் சான்றிதழ் பெறப்பட்டுள்ளதா ? 

(6 ) ஒப்பந்ததாரர்கள் மேற்சொன்ன சட்டத்தின் 12ஆம் பிரிவின் கீழான செல்திறனுள்ள உரிமம் பெற்றுள்ளதோடு , நாளது தேதி 
வரையில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதா ? 

(7 ) ஒப்பந்தத் தொழிலாளர்களுக்கு மேற்சொன்ன சட்டத்தின் V ஆம் அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நல்வாழ்வு மற்றும் 
சுகாதார வசதிகள் அளிக்கப்படுகின்றனவா ? 

( 8) விதிகள் 74 , 75 , மற்றும் 78 -இன்படி பராமரிக்கப்படவேண்டிய பதிவேடுகள் முதன்மை வேலையளிப்பவர் / ஒப்பந்ததாரர்களால் 
பராமரிக்கப்படுகின்றனவா ? 

( 9) விதி 82 - இல் குறிப்பிட்டுள்ள அறிக்கைகள் முதன்மை வேலையளிப்பவர் / ஒப்பந்ததாரர்களால் அனுப்பப்படுகின்றனவா ? 


முதன்மை வேலையளிப்பவரின் கையொப்பம் . 


சான்று 
- முடியும் அரையாண்டில் 1970 ஆம் ஆண்டு ஒப்பந்தத் தொழிலாளர் ( முறைப்படுத்தலும் நீக்கலும் ) சட்டத்தின் (மத்தியச் 
சட்டம் 37 / 1970 ) படியான கடப்பாடுகள் மற்றும் அவற்றில் குறிப்பிட்டுள்ளதோடுங்கூட 1975 ஆம் ஆண்டு, தமிழ்நாடு ஒப்பந்தத் 
தொழிலாளர் ( முறைப்படுத்தலும் நீக்கலும் ) விதிகளிலுள்ளவாறும் , நாங்கள் நிறைவேற்றியுள்ளோமெனச் சான்றளிக்கப்படுகிறது . 

சட்ட விதிகளை முழுவதுமாக அறிந்து , மேற்சொன்ன சான்று அளிக்கப்படுகிறது . மேலே அளிக்கப்பட்டுள்ள யாதொரு தகவல் 
தவறானதெனப் பிற்காலத்தில் தெரியவந்தால் , அதற்கு நாங்கள் கூட்டாகவும் கண்டிப்பாகவும் பொறுப்பு என்பதோடு , மேற்சொன்ன சட்டம் 
மற்றும் மேற்சொன்ன விதிகளின் கீழ் குற்றவழக்கு தொடரப்படுவதற்குரியவர்களாவோம் . 
மேலாளரின் கையொப்பம் 

முதன்மை வேலையளிப்பவரின் கையொப்பம் 


பெயர் : 


பெயர் : 


பதவிப்பெயர் : 


பதவிப்பெயர் : 


அலுவலக முத்திரை : 


அலுவலக முத்திரை : 


நாள் : 


நாள் : 


ஏற்கப்பட்டது 
தொழிலாளர் நல ஆய்வாளர் 


மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழி பெயர்ப்பு) த் துறை. 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


